சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


உ 
கணபதி துணே 
திருச்சிற்றம்பலம்‌ 


ஸ்ரீ தத்துவராய சுவாமிகளால்‌ 
அருளிச்செய்த 


சிவசிவசங்கீர்த்தனம்‌. 


அடியவர்திறத்து நிந்தாஸ்துதி. 


இவை 
சமிவனகேஷேத்திரமென்னுங்‌ கோயிலூர்‌ 
ஸ்ரீ முத்துராமலிங்க சுவாமிகளின்‌ 


ஆதினத்திற்குரிய 
ஸ்ரீ - சிதம்பரசுவாமிகள்‌ 
மாணாக்கர்களிலொருவராகிய 
அ - இராமசுவாமியவர்களால்‌ 
கோயிலூர்‌ ஏட்டுப்பிரதிப்படி 
பரிசோதித்து 
ஆரணி - குப்பு செட்டியாரவர்கள்‌ 
வேண்டுகோளின்படி, 
சென்னை: 
ஜீவரக்ஷாமிர்த அச்சுக்கூடத்திற்‌ 
பதிப்பிக்கப்பட்டது. 


சர்வசித்துணு? ஆவணிமி 
1887 


சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


உ 
சிவமயம்‌. 


சிவசிவசங்கீர்த்தனம்‌. 
எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌. 


அளவி றந்தது வருள்சிவ சிவசிவ 

அகுநி றைந்தது வடியினணை சிவசிவ 

வுளமி றந்துயி ௬ணர்வொடு பரமற 

வொளிகு கின்றது சிவசிவ சிவசிவ 

களவு துன்றிய கனகலெ னுளநிறை 

கழல்கொ என்பது கரையிலை சிவசிவ 

தெளிவி னன்குறு தெளிதரு மநுபவ 

திதிதி கழ்ந்தது சிவசிவ சிவசிவ: (1) 


உபுநி டங்களு முவமையில்‌ கலைகளு 

மொருமை யிங்குற  வறைதரு மொருபொரு 

எபய நன்குற வருளிட வமுவகொ 

டதுந டந்தது சிவசிவ சிவசிவ 

யய வின்பமு முவகையு மொழிவற 

வொளிகு கின்றது சிவசிவ சிவசிவ 

நிபம தொன்றற நிகழ்னு பவதிதி 

நிகரி றந்தது சிவசிவ சிவசிவ. (2) 


வகையி றந்தது சிவசிவ சிவசிவ 

மனமி றந்தது சிவசிவ சிவசிவ: 

வகமதொன்றிய வநபவ திதியயிர்‌ 

தளவி றந்தது சிவசிவ சிவசிவ 

தகுவ தன்றுள வடியவர்‌ திரளொடு 

சலனை வஞ்சனை மெனையுமொர்‌ பொருளென 

விகமெ முந்தரு ஸிடலது கருணையி 

னெலையி றந்தது சிவசிவ சிவசிவ! (3) 


ஒளிரு நன்கழ றுதிசெய வறியந 

லுயநி டங்களு மொருவிர கறிகில 
துளப னன்குறு மயன்முத விமையவர்‌ 
* தொடர்வு மஞ்சுவர்‌ சிவசிவ சிவசிவ 
யனிய தன்கழ லெளிதினி லளவறு! 
மதிச யங்கொடு துதிசெய்‌ வெனையமுள்‌ 


சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


வளநி ஊற்சென நுளமுக விறைகழல்‌ 
வருசு தந்தர வலிசிவ சிவசிவ. (4) 


* தொடரவுமென்பது - தொடர்வுமென இடைக்குறை விகாரமாயிற்று. 


அளவை கொண்டுந லிறைகழ லடைதர 

வலம முங்கல முளவலி சிவசிவ 

வளமில்‌ வன்கலு மிவருள மதில்வசம்‌ 

வருதல்‌ சங்கைய திலசிவ சிவசிவ 

வளர வன்பது விரகழி யடியவர்‌ 

மதியி லங்கிடு மிறைகழல்‌ சிவசிவ 

களவ நெஞ்சுடை யெனையுந லடிமைகொள்‌ 

கருணை யங்கடல்‌ சிவசிவ சிவசிவ! (5) 


உருகு நெஞ்சுடன்‌ மயிர்புள கிக.ம்வர 

வுரைத எர்ந்தமு துவகைசெ யடியவர்‌ 

பருகு மின்பம திறைகழல்‌ சிவசிவ 

பகலொ டிங்கிர வதுமிலை சிவசிவ 

திருகு வன்புறு மெனதுள்‌ மிதுதிகழ்‌ 

திரு எக்செய்து செறிவிட மிதுவென 

வருக லென்செய்த படிசிவ சிவசிவ 

வளமை யென்புகள்‌ வதுசிவ சிவசிவ. (6) 


நடலை கொண்டி] வொடுபக லறமிக 

நடுந டுங்கிடு மெனதுள்‌ மதுதனை 

மட வன்பிண வுடலழி பொருளுயிர்‌ 

முழுதை யுங்கொடு சிவசிவ சிவசிவ 

கடலை யின்பந லமிர்தினை யெனதுறு 

கரத லந்திகழ்‌ மணியென வருளிய 

படிய தென்செய்த படிசிவ சிவசிவ 

பரம பண்டித னருள்சிவ சிவசிவ. (7) 


ஒருக ணந்துய ரறும்வகை யதுவற 

வுகளும்‌ வன்பவ ஏததியின்‌ மடிதரு 

மிருக ஊின்றிய ஏஹறுசெவி டுரையமி 

விழிசெய்‌ அன்பின்‌ வெனையுமொர்‌ பொருளென 

வருக ரற்திரு வருள்சிவ சிவசிவ 

வடிவு கொண்டவ லபமிது சிவசிவ 

* வருள்க ணன்றியொர்‌ பொருளிலை சிவசிவ 

வமல னென்செய்த படிசிவ சிவசிவ, (8) 


சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


* அருள்கண்‌ வினைத்தொகை. 


உளம தொன்றிய வொருநிதி சிவசிவ 

வுடனி கழ்ந்திடு மொளியது சிவசிவ 

வளவி றந்தந லமிர்த்து சிவசிவ 

வகில மின்றிய வருள்சிவ சிவசிவ 

வளம்வி எம்பிட விரகிலை சிவசிவ 

வணம்‌ தொன்றிடும்‌ வகையில சிவசிவ 

வெளிதி கழ்ந்தில கியதுதி சிவசிவ 

விகிர்த னென்செய்சு படிசிவ சிவசிவ. (9) 


கருணை யம்புய முகமலர்‌ சிவசிவ 

கருணை யங்கட லிருவிழி சிவசிவ 

வருண ய்ந்திடு மடியிணை சிவசிவ 

வழகு துன்றிய வடிவது சிவசிவ 

விரு யற்திடு மிடகுறு பிறவியை 

பெறிய மெந்தைதன்‌ மறமது சிவசிவ 

இருந டன்றன தருள்சிவ சிவசிவ 

சிவுறி கழ்ந்தது சிவசிவ சிவசிவ (10) 


சிவசிவசங்கீர்த்தன முற்றுப்பெற்றது. 


சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


அடியவர்திறத்து நிந்தாஸ்துதி. 
அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌. 


காயமா ளிகைய துண்டு மூவர்கா தலிக ரண்டு 
வாயல்காப்‌ புரிவமுண்டு வளம்படு சமதமாதி 
யாயநற்‌ சுற்ற முண்டங்‌ கடக்கரும்‌ பொருஞமுண்டு 
தூயறற்‌ சுரூபானந்தன்‌ ரெண்டர்க டுறந்ததென்னே. 


அன்பர்பா லார்வமுண்டங்‌ கரும்பவச்‌ செறறமுண்டு 
வன்பதார்‌ வியயந்தன்மேன்‌ மாறிடாக்‌ குரோதமுண்டு 
முன்புறப்‌ பக்கமேல்கீழ்‌ முழுதுமா நிதியுமண்டு 
துன்பமில்‌ சுரூபானந்தன்‌ ரறெண்டர்க டிறந்ததென்னே. 


ஒன்றெடுங்‌ கலந்திராத வஹறவின்மை பெரிதுமண்டு 
பொன்றினு மசைஹறாசத முரண்வலி புகலிலுண்டு 
கன்றிடும்‌ வயிரியோடுங்‌ கலக்கமி லன்புண்டென்றாற்‌ 
இன்றருட்‌ சுரூபானந்தன்‌ ரெண்டர்கடு றந்ததென்னே. 


கல்லுறு சிந்தையெல்லாங்‌ கரைக்கும்வல்‌ லபமுமுண்டு 
வல்லவர்க்‌ கொருகாலத்து மிரங்கிடாமறமுமுண்டங 
கெல்யையற றிடுமிரக்க மிறையொடு மிகவுண்டென்றுற 
ஜொல்‌ நற்‌ சிவப்பிரகாசன்‌ றெண்டர்க டிறந்ததென்னே. 


மன்பினு மலைவுதீர மொழிதரு விரகதுண்டு 
நன்கொடு தீங்குகாணா ஞானமாஞ்‌ செருக்குமுண்டு 
வன்புறு துன்பம்வந்தான்‌ மயக்கமில்‌ களிப்பதுண்டு 
துன்பமில்‌ சுரூபானந்தன்‌ ரறெண்டர்க டுறந்ததென்னே. 


கோத்தவை குலைத்துமேலாங்‌ குணமின்மை பெரிதுமுண்டு 
பார்த்தவ முயிர்கண்ணாலே வாங்குபண்‌ பின்மையுண்டங 
கேத்தறு மேழைகட்கே யெளிவரு மியல்புண்டென்று 
லாத்தனன்‌ சுரூபானந்த னன்பர்க டுறந்ததென்னே. 


உலகியல்‌ புருவுணர்ந்த வன்மத்த மிகவுமுண்டு 
தலைவன தருளதன்றித்‌ தணிப்பகும்‌ பித்துமுண்டு 
மலைுறு பகுதிபோந்து வாதனை மாண்டதுண்டு 
நிலைய/டைச்‌ சுரூபானந்த னேசர்க மிறந்ததென்னே 


தள்ளினு மிறைவனன்பர்‌ தமைவிடாப்‌ பாசமுண்டு 
தள்ளினு மிதரர்தம்மை நணுகிடாத்‌ துவேஷமுண்டு 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


சிவசிவசங்கீர்த்தனம்‌ 


துள்ளும்வன்‌ னெஞ்சவஞ்சர்கி கருளிடாச்‌ சோரமுண்டாற்‌ 
றெள்னாறற்‌ சுரூபாநந்தன்‌ சித்தர்க - டுறந்ததென்னே. (8) 


* ஏதச்தினர்க்‌ கருத்தே செய்தங கெளிவரு மிச்சையுண்டு 

தோத்திரச்‌ தழலுற்றுச்‌ சுழலும்வன்‌ புற்றுமுண்டு 

சாத்திர பேய்களுக்குச்‌ சலனஞ்செய்‌ தவஹறுண்டென்றாுற 

நித்தனற்‌ சுரூ.பானந்தன்‌ சித்தர்க டுறற்ததென்னே. (9) 


* ஏத்தினர்க்கருத்தென விசைநோக்கிமிகுந்தது. 


கரையில்பே ரின்பத்தாராக்‌ காமுகர்‌ விஜயகோப 

முரையறு பொருடம்முள்ளே யொளித்துப்பே ஈரிடுமு லோபர்‌ 

முரிவில்பே ரின்பத்தீசன்‌ வயமுயிர்‌ காணாமோகர்‌ 

நிரையுமெம்‌ மதமுந்தாமா நிமலர்க டிறந்ததென்னே. (10) 


வரு.ம்பவுச்‌ தாறச்சீற்ற மாற்சரியத்தர்‌ தன்னைத்‌ 

தருங்குரு பரன்றாளன்றித்‌ தாழ்ந்திடாத்‌ தெம்பர்தீரா 

வரும்பவ நாசனெங்கட்‌ குண்டெனு மகங்காரத்தர்‌ 

பரம்புமா யாபைசுன்ய பண்பின்‌ துறந்ததென்னே. (11) 


நிலவமுட்‌ பொறையர்நேதி நேதியே நிரூ.பகத்தாற்‌ 

குலு நற்சந்தோலர்‌ குருபரன்‌ முழுதுமென்னச்‌ 

சொலிதையுற்‌ றிடும்‌ விவேகர்‌ தோய்வெதி ரிக்தசாந்தர்‌ 

தொலஃைவில்சித்‌ தவிரோதத்தர்‌ தூயவர்‌ துறந்ததென்னே. (12) 


உற்றவா ரோபிதங்க ளொழிந்தவா றுதருமாமான்‌ 

முற்றுமாப்‌ மொழியிறந்து முடிந்தமோ அத்தராமாற்‌ 

புற்றுவீ டின்றிநின்ற பராமிர்தா னந்தர்தாமாற்‌ 

ுற்றசீர்ச்‌ சுரூ.பானறந்தன்‌ றெண்டர்க டுறந்ததென்னே. (13) 


சுட்டிய வெயையுறந்தாமாய்த்‌ துறக்கவே ரென்றின்ரனால்‌ 

விட்டதும்‌ விடாதுமன்றி வேதமோர்நான்கும்‌ பேணப்‌ 

ப்ட்டிடு மளவுமல்லாப்‌ பரம்பரன்‌ சுரூ.பானந்தன்‌ 

சிட்டர்க டுறந்தூரென்னும்‌ வார்த்தையுஞ்‌ சிறப்பதன்றே. (14) 


அடியவர்திறத்து நிந்தாஸ்துதி முற்றிற்று. 


